கணபதிதுணை 
இருச்சிற்றம்பலம்‌ 


சைவராஸ்திரரியானெம்‌. 


விக்ரெம'ோ) ஐப்பசிமி- 
1940 அக்டோபர்‌ 


தொகுதி ௨ 


பகுதி ௨ 


பிடியத னருவுமை கொளமிகு கரியது 
வடிசொடு தனதடி வழிபடு மவரிடர்‌ 
கடிகண பதிவர வருளினன்‌ மிகுகொடை 
வடிவினர்‌ பயில்வலி வலமுறை யிறையே. 


இடபாரூடர்‌ 

நிமிஷம்‌ பதினைந்து கொண்டது ஒரு காஷ்டையாகும்‌: ம்‌ 
காஷ்டை முப்பது கொண்டது ஒரு கலையெனப்படும்‌. கலை 
முப்பது கொண்டது ஒரு முகூர்த்தகாலமாம்‌: முகூர்த்தமென்‌ 
பது இசண்டு நாழிகை, முகூர்த்தம்‌ முப்பது கொண்டன இராப்‌ 
பகலாகிய ஒரு நாள்‌, நாள்‌ பதினைந்து சொண்டது ஒரு பக்ஷம்‌. . 
பக்ஷம்‌ இரண்டு கொண்ட அ ஒரு மாசம்‌. மாசம்‌ ஆறு கொண் 
டது ஒரு அயனம்‌, அயனம்‌ "இரண்டு கொண்டது ஒரு 
வருஷம்‌. இம்‌ மனுஷவருஷம்‌ ஓன்று. தேவர்களுக்கு ஒரு 
நாளாம்‌. தேவர்களுக்கு உத்தராயணம்‌ பகலும்‌ தக்ஷிணாயனம்‌ 
இராத்திரியுமா யிருக்கும்‌. மனுஷவருஷம்‌ முந்‌. நூற்றறுபது 
கொண்டது தேவர்களுக்கு ஒரு வருஷமாம்‌. தேவவருஷம்‌ 
பன்னீராயிசங்‌ கொண்டது ஒரு ௪அர்யுகமாம்‌, இருதயுகத்தின்‌ 
கால அளவைக்‌ கணிக்குமிடத்து ௪,௮௦௦ தேவவருடம்‌ என. 
வும்‌,  திரேதாயுகத்திற்கு ௩,௬௦௦ தேவவருடம்‌ எனவும்‌, 
அவாபசயுகத்திற்கு ௨,௪௦௦ .தேவவருடம்‌ எனவும்‌, கலியுகத்‌ 
திற்கு ௧,௨௦௦ தேவவருடங்களாகு மென்றும்‌ கூறுவர்‌. 


இங்கனம்‌ தேவவருடங்களால்‌ அளவை செய்யப்பட்ட யுகங்க 


26 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


ளுக்கு மானுடவருடத்தைச்‌ சொல்லுங்கால்‌ கிருதயுகத் துக்கு 
௧௪,௨௮,000 வருடமும்‌, திரேதாயுகத்‌ துக்கு ௧௨,௯௬,௦௦௦ ஆண்‌ 
டும்‌, அவாபசயுகத்துக்கு ௮,௬௪,௦௦௦ ஆண்டும்‌, கலியுகத்துக்கு 
௪,௩௨,௦௦௦ ஆண்டுமாம்‌. இந்த நான்கு யுகங்கள்‌ கொண்ட 
காலமே ஒரு சதுர்யுகம்‌. 

இப்படிச்‌ சதுர்யுகம்‌ ஆயிரம்‌ திரும்பினால்‌ பிசமாவுக்கு 
ஒரு பகலாகும்‌; பின்னும்‌ ஆயிரம்‌ திரும்பினால்‌ பிரமாவுக்கு ஓர்‌ 
இராத்திரியாகும்‌, ஆகவே, இரண்டாயிரம்‌ ச தர்யுகங்‌ கொண்‌ 
டத பிரமாவுக்கு ஒரு நாளெனப்படும்‌. அந்த நாள்‌ முப்பது 
கொண்டது ஒரு மாசமும்‌, அத பன்னிரண்டு கொண்ட அ ஒரு 
ஆண்டும்‌ அகும்‌. இப்படி. நூறு வருஷம்‌ கழிந்தால்‌ பிரமாவி 
இடைய ஆயுள்‌ நீங்கும்‌. ௮௮ விட்டுணுமூர்த்திக்கு ஒரு 
நாளாகும்‌. இவ்வாறே விட்டுணுவினுடைய ஆயுளும்‌ கழியும்‌, 
கழியவே, உயிர்களும்‌ அண்டங்களும்‌ அக்கினியால்‌ அழியும்‌, 
உலகமெல்லாம்‌ சுடலையாய்ப்‌ பரிசுத்தமுடையதாய்த்‌ தோன்‌ 
அம்‌. அத்த மயானத்தில்‌ பரமசிவன்‌ பார்ப்பதி அம்மையார்‌ 
காணத்‌ .திருகிருத்தம்‌ செய்து உலாவுவர்‌. அந்த அக்கினிப்‌ 
பிரளயத்தில்‌ தருமதேவதை அஞ்சி, யாம்‌ இவண்‌ இறப்போம்‌; 
. இனிச்‌ செய்வதென்னை? என்றா லாசித்துச்‌ விவ்‌ 
அடைந்து, மகாதேவ, ௪கத்‌ துக்குப்‌ “மக. ஈசானரே, 
சரணடைந்த என்னைக்‌ காத்தருளுக; அடியேன்‌ இறவாதிருத்‌ 
தலையும்‌, வலிமையையும்‌, சேவரீருக்கு வாகனமாம்‌ பேற்றையும்‌ 
தந்தருளுக” என்று பிரார்த்தித்தது. 

தொடரும்‌ தொண்டரைத்‌ அுக்கந்‌ தொடர்ந்தவர்‌ தட 
ரும்‌ போதச னாயருள்‌ செய்யும்‌ சிவபிரான்‌ இடபத்திற்கு 
இறவாமையையும்‌, வாகனமாய்த்‌ தம்மைத்‌ தாங்கும்‌ பேற்றை 
யும்‌, ஓப்பற்ற வலிமையையும்‌, அன்பையும்‌, மெய்யுணர்வையும்‌ 
கொடுத்துப்‌ பின்னரும்‌ திருவாய்மலர்ந்தருளுன்றார்‌. 


“தூயோனே! இருதயுகம்‌ முதலிய நான்கு யுகங்களிலும்‌ 


தருமத்தின்‌ தன்மை இது என்று யாவரும்‌ அறியும்படி 
முறையே கான்கும்‌, மூன்றும்‌, இரண்டும்‌, ஓன்றுமாயெ கால்‌ 
களைப்‌ பூமியில்‌ ஊன்றிச்‌ சஞ்சரிக்குதி; உன்னிடத்தில்‌ நாம்‌ எச்‌ 
காலமும்‌ கீங்கர திருப்போம்‌; நீயும்‌ கம்மை வந்தடைந்து வாகன 


இடபாரூடர்‌ 97 


மாய்த்‌ தாங்குதி. நம்முடைய தொண்டர்கள்‌ இயற்றுன்ற பாவ 
மும்‌ புண்ணிபமாம்‌; நம்மைப்‌ புறக்கணித்தவர்கள்‌ - பண்ணிய 
புண்ணியமெல்லாம்‌ பாவமாம்‌. இது திண்ணம்‌, நம்மிடத்து 
மெய்யன்புடையவர்கள்‌ செய்யும்‌ பாவமும்‌, அன்பில்லா தவர்‌ 
செய்யும்‌ புண்ணியமும்‌ மாறி, அறமும்‌ மறமுமாவது யாம்‌ உன்‌ 
னிடத்து உடலில்‌ உயிர்‌ போல வியாபித்திருத்தலினாலேயாம்‌ 
உன்னிடத்து நாம்‌ என்றுமுள்ளோம்‌; நீயும்‌ இடபவாகனமாய்‌ 
நம்மிடத்திருக்குதி; இந்த வடிவையன்றி மானிட வடிவத்தை 
எடுத்‌ அம்‌ ஈம்மைப்‌ பூசிப்பாய்‌'” என்று தருமதேவதைக்‌ கருளிச்‌ 
செய்து அதனை வாகனமாகக்‌ கொண்டருளினார்‌. அந்த நாள 
முதலாகப்‌ பரமசிவன்‌ தம்மை மெய்யன்போடு தியானிக்குக்‌ 
தொண்டர்களுக்கு வாம்‌ கொடுக்கும்படி அந்த ரிஷபவாகன த்‌ 
இன்மேல்‌ இவர்ந்து தோன்‌ அவர்‌. 
இத கந்தபுராணம்‌ தக்ூஷகாண்டத்திற்‌ கூறப்பட்ட அ. 
சிவபெருமான்‌ இடபவாகனத்தில்‌ எழுந்தருளி வந்து 
அருள்‌ செய்வாசென்பது “மோ பப்லு சாய” [இடபாரூடர்‌ 
பொருட்டு நமஸ்காரம்‌] என்று யசுர்வேதமும்‌, “விடை யேறி 
யில்‌ பலிகொள்‌ வான்‌” என்று இருநாவுக்கரசுநாயனார்‌ தேவாரமும்‌, 
ஊர்வதோர்‌ விடையொன்‌ நுடையானை 
யொண்ணுதத்‌ தனிச்சண்‌ ஹுதலானைச்‌ 
காரதார்‌ கஜைமா மிடற்றானைக்‌ 
கருதலார்‌ புரமூன்‌ தெரித்தானை 
நீரில்வாளை வரால்‌ குதிகொள்ளு 
நிறைபுனற்‌ கழனிச்‌ செல்வநீடர்‌ 
பாருளார்‌ பரவித்‌ தொழரின்‌ஐ 
பரமனைப்‌ பணியா விடலாமே. 
என்று சுந்தசமூர்‌,த்‌இராயனார்‌ தேவாசமும்‌, 
“ஏறேறிய விறைவர்க்கட மிடும்பாவன மிதுவே” என்று 
இருஞானசம்பர்தமூர்‌ த்‌ நாயனார்‌ தேவாரமும்‌ கூறுகின்றன. 
சிவபெருமான்‌ தருமதேவதையாகய இடபத்துக்குத்‌ தம்‌ 
மைத்‌ தாங்கும்‌ பேராற்றலைக்‌ கொடுத்த. செயலை விட்டுணு 
அறிந்து, அவ்‌ விறைவன்‌ முப்புரதகனம்‌ செய்த காலத்த 
அன்பின்‌ மேலிட்டினால்‌ இடபரூபங்‌ கொண்டு தாங்கினர்‌. 


28 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


அக்காலை, சிவபெருமானைத்‌ தாங்குவதற்குத்‌ தாமொருவரே 
வல்லுகர்‌ என்று திருமால்‌ இறுமாப்புற்றனர்‌. பத்திவலையிற்‌ 
படுவோராயெ சிவபெருமான்‌ மாயன்‌ கொண்ட மமதையை 
அறிந்து, அதை நீக்கும்‌ பொருட்டு ஒரு திருவிளையாடல்‌ புரிந்‌ 
தனர்‌. அதனால்‌, செவி வாய்‌ நாதிகளிலிருந்து இரத்தம்‌ 
பெருக, கண்சள்‌ பிதுங்க, அவ்விடபம்‌ அமலனை த்‌ தாங்க ஆற்றல்‌ 
அற்றதாய்க்‌ கால்களை மடித்துப்‌ பூமியில்‌ விழுந்தது. அப்‌ 
பொழுது தேவர்கள்‌ அதித்தார்கள்‌. பரமசிவனார்‌ இறங்யெரு 
சினார்‌. விட்டூனுவாயெ இடபம்‌ சிவபெருமானை வண்டு, 
“(இ தவரீருக்குத்‌ தருமதேவதையராகிய இடபமொன் றிருப்பினும்‌, 
யானுச்‌ தேவரீரைத்‌ தாங்குதற்கு : வலியைத்‌ தந்தருளுக?” 
என்று பிரார்த்திக்க, இடபமாகும்‌ வரத்தையும்‌ வலிமையையுங்‌ 
கொடுத்து ஊர்தியாகக்‌ கொண்டு ஆ2ர ரகணித்தருளினார்‌. - இது 
உபதேசகாண்டத்தும்‌, காஞ்சிப்புராணச்தும்‌ கூறப்பட்டது. 
இதனை, 1 “திரியு முப்புமர்‌ திப்பிழம்‌ பாகச்‌ செங்கண்‌ மால்‌ 
விடை மேற்றிகழ்‌ வானை” எனவும்‌, 
1 கடகரியும்‌ பரிமாவுச்‌ தேருமுகர்‌ தேறாதே 
யிடபமுகந்‌ தேறியவா நெனக்கறிய' வியம்பேடீ 
தடமதில்க எவைஞூன் அந்‌ தழலெரித்த வக்காளி 
விடபமதாய்த்‌ தால்னொன்‌ நிருமால்காண்‌ சாழலோ, 
எனவும்‌ வரும்‌ திராவிட சுருதிகளாலும்‌ விட்டூணு இடபமாய்த்‌ 
தாக்கிய சரித்திரம்‌ உணர்ந்துகொள்க. 
* சுலோகபஞ்சக பொழிபெயர்ப்பிலும்‌, 
முப்புர மி.றப்புழி முகுந்தப்‌ புத்தேண்‌ 
மால்‌ விடையா ஞாலமொடு தாங்கலின்‌ 
பசுபதிப்‌ பெயரிய தனிமுதற்‌ கடவு 
ரூம்பர்க ளெலர்ச்கு முயர்ந்சோ 
்‌ னென்ப தெளிக வியல்புணர்ச்‌ தோரே. 
என்று கூறப்பட்டுள்ளது. 


* சுந்தரமூர்த்இசாமஞர்‌. 

்‌ மாணிக்கவாசகர்‌. 

* சுலோகபஞ்சசம்‌ என்பது கவெபெருமான அ மமையை யாவரும்‌ 
எளிதில்‌ உணர்ச்ககொள்ளும்‌ பொருட்டு அரதத்தாசாரியரால்‌ இயற்றப்‌ 
பட்டத. மொழிபெயர்த்தவர்‌ ஸ்ரீ சிவஞானமுனிவர்‌, 


இட.பாரூடர்‌ : 29 


சிவபெருமான்‌ தருமதேவதையையும்‌, ஞானத்தையும்‌, 
திருமாலையும்‌ இடபமாகக்‌ கொண்டது தரும ரூபமும்‌, தரும 
பரிபாலகரும்‌, ஞானமயமானவரும்‌, விட்டுணுவுக்கு மேலானவ 
ரும்‌ தாம்‌ என்பதை அறிவித்த உண்மையாகும்‌. 
றனுரு வாகிய வானே நூர்தல்‌ 
இறைவ ணியானென வியற்று மாறே, 
என்றார்‌ பட்டின த்தடிகளும்‌. 
தியானம்‌ 
ஷவெ ஹரா வ ௧, அ-ணா ஙி_தகடசகரா௦ 
மொலடெகஉஹ்கஹு 
வா8ஹஸாய-ஹ வக்ஷெ. வாகாய-ு மலெ 
ட௦௬௯ 88௦ ஒயா_ந௦ | 
பூஷஹாக்ஷ௦ வவ இ நய _நஹ்ஹி_௧௦ 
எபல்வெணிீ கிறீட௦ 
வாரே மளய-4ா ஹெத௦ லஜ.த மிமிஸ- தா 
8௦ வரஷாற- 80 ॥ 


தவ, காமபஜனம்‌ 
[கோடிமங்கலம்‌ சிவஸ்ரீ ம. விசுவநாதசிவாசார்யர்‌ அவர்கள்‌ எழதியது.] 
1. பக்தியில்லாதவிடத்‌தச்‌ வெபெருமானை அடைதல்‌ ஒருவாற்‌ 
றானும்‌. கூடாது. இடையறாது மு வளரும்‌ அன்பின்‌ முதிர்ச்சி 
யிலே வம்‌ விளங்கும்‌. ஆதலால்‌, அன்பும்‌ சிவமும்‌ இரண்டற அபேத 
மாய்‌ நிற்கும்‌. இர்தப்‌ பக்தியானது பல பிதப்புக்களிலே பிரயோசனம்‌ 
கருதாது செய்த புண்ணிய மிதுதியினாலேயே வரும்‌. சிவபெருமா 
னுடைய திருவருளின்‌ நி இவ்வன்பு ஒருவாற்றானும்‌ நிகழாத. 
சிவதத்துவவிவேகம்‌ 
அவ ஹீவாஉாஜெ. கய8விஐ வதி_ந-4 ஹல ஹா 
நிஹஃதீ, உவா நா௦ நிவிலாுஹஷாடசசெகவஸ தி3। 
விநா வாஃணெட2-2ந" ஹப தஹஹவஷெ ஹ,ஷஃ விஹிடுி.க$ 
நா பொ யொ ௧3௦ லு வஹாஸைலிவ ந லலடெக ॥ 
2. உலகத்திலே சர்வரேஷ்டன்‌ எதை " அலவ்டிச்சரோனோ 
அதையே வேதப்பிரமாணமாகக்‌ கொண்டு, த்திக்‌ அனுஷ்‌ 
டிக்கவேண்டியது. 


80 . சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


கதை 

யஉாஉரவாற.அி மெ -௧_தெவ.கறெ ஐ_நா$ | 

ஷயச£ வரண” ௯௬-௩௩-௨0௧௪ லொகஹுஓ நாவ தக ॥ 

3. மஹாவிஷ்ணுவானவர்‌, விபூதி ருத்திராகூதாரியாக இருர்து 
சவோபாசனை செய்தார்‌. 

லாஹகி ௨-௦ லஹஹிடோ_தஹி_தஹறு 
8ள_மீ ஜப வலலவாறு 8-௧-௦௫68 | 
கிரஷாடஃ கெதி ௦௨2-9௯௦ 
விஜிஷயது வஹி ஜஜாவ வண-பாறு ॥ 

4. எந்தப்‌ பரமேசானிடத்தில்‌ பராசத்தி லயித்திருக்ரறாளோ, 
அவரே மமஸ்கரிக்கத்தக்கவர்‌. அவரே எனக்கு அபயப்‌ பிரதானம்‌ 
செய்யத்தக்கவர்‌. பரமேசுரனாலே எந்தத்‌ தேவர்‌ பூஜிக்கப்பட்டிருக்‌ 
ிறொர்‌? ஒருவருமில்லை. எலர்ஈளாலே ஈசுரன்‌ பூஜிக்கப்படாதவராக 
இருக்கிறொர்‌? பூஜிக்காதவர்‌ இல்லை. 

சிவரஷசிீயம்‌ 

யஹ ஈஹி ஸமகிஹ._௧- வி கவ ஹூ கரணொகூஉ- 
லிகாவஃஃர"ரொடெ। ௧8 வ-இலி.த ஷா ரறரிஸெவறொெண 
நாராயிடெகொ ல-இ_கவ-கிஹஃ வாக ॥ 


5. உருத்திரர்‌ ஒருவரே. 

சுருதி 

ஹஊகொ ஹி றஈ௩௨8। 

6: மணிதருக்கு இன்பஞ்செய்ய விரும்பி எப்‌ பொருள்களுக்கும்‌ 
நித்தியமாய்‌ உபகரமமாய்‌ உள்ளதை விருத்திசெய்தலினால்‌ அர்தத்‌ 
தேவர்‌ வன்‌ எனப்படுவர்‌. 

துசோணபநவம்‌ 

ஹதெயெய-கி யஷி.௧)௦ ஹஸவ-ஃரயாநா8ஃவ ௧, 8௦ | 

ஸ்ரிஷி வல 8நஃஷூரணா௦ அஹா0ெ.வ ப்ஜிவஹர ௧8 ॥ 

7. ஹிம்ஷித்தல்‌ எனப்‌ பொருள்படும்‌ ஹிஹி தாதுவினின்று 
ஊிர்ஹசப்தம்‌ எழுச்‌.து நிலை மாறுதலினால்‌ எய்தினாற்‌ போல, இச்ரித்தல்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ ௮௪ தாஅவினின்ற வெசப்தமும்‌ எய்திய. 

ஹிஹியாெகா ஹிஹமஸணெ வாகா ஸரிவஹ]-58 1 
அல்லத சமஸ்த மங்களத்திற்கும்‌ இருப்பிடமான சாலே சிவனென்றும்‌ 
கோ ஷிச்சப்படுறோர்‌. 

சயவா பஸெஷகலாண மஈணெகரியிறீனாா8। 

ஸிவ உத) ஸதி ஸ்ரிவ_தகூரய-வெகிலீ$ ॥ 


சிவதாமபஜனம்‌ 81 


8. வித்தைகளுக்குள்‌ உயர்வானது வேதம்‌; அவ்‌ வேதத்துள்‌ 
ளும்‌ உயர்வானஅ ஸ்ரீருத்திரம்‌; அவ்‌ வருத்திரத்‌ துள்ளும்‌ உயர்வான அ 
ஸ்ரீபஞ்சாக்ஷரம்‌; அதிலும்‌ உயர்வான அ சிவ என்னும்‌ நாமம்‌. 

அபியுக்தர்‌ 
வி&)ரஹஃ ஸ்ர, கி ஈுதரஷா ஈடு, காஉிய.ம மகள | 
த. வஸாக்ஷறீ அஹா௦ ஸ்ரிவ ௨_த)க்ஷ££ அய ॥ 

9. ஸர்வ ஆசமங்களிலும்‌ வேதங்களிலும்‌ மற்றம்‌ சாஸ்திரங்க 

ளிலும்‌ ஸாசபூதமாக உள்ளது சவராமம்‌ ஒன்றே. 
ஆகமத்தில்‌, 
வெகெஷ வா௱ா£8விலா மூ 82 கவ 
ஸா ஷு ஹா௱றி௨ெவ ஸ்ரிவெ.-கி நாரா | 
10. மஹரிஷிசன்‌ முக்கியமான பரமசிவனுடைய பஞ்சாக்ஷரஜப 

பிரபாவத்தினாலே நிச்சயமான பரமேஸ்வரரூபத்தை அடைர்திருக்‌ 
இருர்கள்‌, அவருடைய முகத்தில்‌ சிவன்‌ பராசத்தியோடு கூடினவ 
ராக இருர்அு சிருத்தம்‌ செய்கிறுர்‌. 

8 வற ஓ.ஜடெகா 8-2? ஷ_த)08வ வாசெழெ 
ரொலவெ& । அஹ வ த ச8லெ.ஹ௨ரமபிவ3 நர) -அிஹ வா 
செயா ஹஹ ॥ ்‌ i 

11. (யுத்த நிக்கிரக விஷயத்தில்‌) யுத்தத்தில்‌. பிரவேசித்த சன்‌ 
பக்சனின்‌ முன்னே நின்று, சத்‌ தருவதம்‌. செய்பவர்‌ சிவபெருமான்‌ 
ஒருவரே. யுத்தத்திற்கு வரும்‌ சத்‌ ருவினுடைய சைசர்ரியம்‌, வீரியம்‌ 
இவைகளை வெகுதாரத்திலேயே பங்கப்படுத்துறவர்‌ சிவன்‌ ஒருவரே. 

வேதம்‌ 

௯ ம. வயாயவ உ-ஒறெ வயாயவ | 

12. “இப்பொழுது ஈடர்‌ அவரும்‌ யுத்தத்தில்‌ உன்‌ முன்னே தோன்‌ 
திப்‌ போர்‌ புரிபவர்‌ அர்த மஹாருத்திரரே என்று தெரிச்துகொள்‌?? 
என்று ஸ்ரீ இருஷ்ணபரமாத்மாவினாலே அருச்சுனனுக்குச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்றஅ. 

பாரதம்‌ 
யஹு பெகஹ) மெகா யாகி யெ ஹவ்‌ தவி ௮-௧ | 
5௦ வி 23௦ கள ஜெய | 

13. அருச்சுனா! முன்னாலேயே அந்தப்‌ பரமவெனாலே கொல்லப்‌ 

பட சத்துருக்களைப்‌ பிறகு நீ அடித்து ஜயித்தவனாக இருக்கிறாய்‌, 
உன்னாலாவ ஒன்றுமில்லை. ஆனதால்‌, அளவிடக்கூடாத பிரபாவம்‌ 
உள்ளவனும்‌, தேவர்களுக்கெல்லாம்‌ மேலானவனும்‌, உமாஸஹாயனும்‌, 


32 சைவசாஸ்‌இர பரிபாலனம்‌ 


வீசவேசனும்‌, சத்‌. தரு 2ல்சாரியும்‌, ௮வ்‌ வியயனுமான அர்தப்‌ பகவானை 
சியமத்துடன்‌ பஜனை புரிவாயாக என்று இருஷ்ணரால்‌ அருச்சுன 
னக்கு உபதேூக்கப்பட்டிருசஇற.௮௫. 
பகவகக்தை 

நிஹ_தா௦ பெ நயவெவ-இவ-2௦ ஹ._தவா நஹி வெ றரிவ-௫ஐ | 
கவ செய லாவ௦ தசெவடெவ8-ாவ_கி௦ | 
ஊஜஹ பயபெகொ அத) விணெபு௦ ஊா£வியி! 

ஆதலால்‌, * கல கீத.) பராகா$ | ?? என்றபடி இக்‌ ௪ லி 
யில்‌ வீத்தவரங்களையும உபத்திரவ; களையும்‌ சிவிர்த்திக்கவேண்டில்‌, 
பக்தியோடு கூடிய வெசாமபஜனத்தைக்‌ காட்டிலும்‌ வேறு கதியில்லை. 
ஆதலால்‌, எல்லாரும்‌ வரரமபஜனம்‌ செய்லீர்களாக. 


_————— 


“கும்பாபிஷேக முஹுர்த்தம்‌? 

திருச்செந்தூர்‌. ஸ்ரீ சுப்பிசமணியசு வாமிக்கா நாளது 
விக்சரமவருஷூ உத்தராயணம்‌ தைமீ ௪௨ சுச்சிரவாரமும்‌ 
சஅர்த்திக்குமேல்‌ பஞ்சமித்திதியும்‌ பூச,த்திற்குமேல்‌ உத்தர 
ஈக்ஷத்திஎமும்‌ கூடிய அன்று இசவு நாழிகை 55-க்கு. மேல்‌ 
௦9-க்குள்‌ தனர்லக்னெத்தில்‌ அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்‌ 
செய்வது உத்தமம்‌ என தேவஸ்தான விதாயகர்த்தா 
ஸ்ரீ 1... ருஷ்ணசாமிசாஸ்திரிகள்‌ நிர்ணயித்த முஹ-டூர்த்தப்‌ 
பத்திரிகையை கே தேவஸ்தான ecutive Officer ஸ்ரீ 
ட. K. பகவதி அவர்கள்‌ 8. &, 1, 1, எனக்கு அனுப்பி என்‌ 
அபிப்பிராயத்தைக்‌ கேட்டிருக்கறுர்கள்‌ . 


&ய! உங்கள்‌ நிருபமும்‌ சாஸ்திரிகள்‌ நிர்ணயித்த முஹ-ர்‌ 
த்தப்பத்திரிகையும்‌ வரப்பெற்‌ றானந்தத்தேன்‌. சாஸ்திரிகள்‌ 
நிர்ணயித்த முஹுர்த்தம்‌ சாஸ்திரசம்மதம்‌. அது மிகவும்‌ 
பொருத்தம்‌. அதுவே எனக்கும்‌ சம்மதம்‌. 

மேலும்‌, உலகப்‌ பெரியோர்‌ அபிப்பிராயங்களை யான்‌ 
வேண்டிக்கொள்‌ றேன்‌, ஆகமசாஸ்திர பண்டிதர்களே! நீங்‌ 
கள்‌ உங்கள்‌ அபிப்பிராயங்களைச்‌ “£சைவசாஸ்திர பரிபாலனன்‌?” 
வாயிலாய்‌ வெளியிட அன்பன்‌ யான்‌ வேண்டிக்கொள்கின்‌ 
றேன்‌. 

சவசூரியகாராயணபிள்னளை, 
- இட்டமொழி பஞ்சாங்க கணி தர்‌. 


பாரி விஷ்ணுவின்‌ ஆலயமும்‌, 
சைவரின்‌ திருப்பணியும்‌ 


[சண்டனூர்‌: சிவஸ்ரீ இராமநாத சிவாகார்யர்‌ அவர்கள்‌ எழதியது, | 
சாக்ஷான்‌. மோக்ஷ பலப்‌ பிரதான சத்தனாகிய பரமேச்வர 
பூஜாபலத்தினாலே ஜகத்தைக்‌ கர்த்தருத்துவம்‌ பெற்ற மஹா 
விஷ்ணுவானவர்‌, ஆஸ்திகமதத்தவமெல்ிலாரசாலும்‌ ஆராதிக்‌ 
கத்தக்க திவ்ய பாலனமூர்த்தி என்பது மறுக்கப்படாத 
தொன்றே. .சிவாசமங்களிலே விஷ்ணுப்‌ பிரதிஷ்டாவிதி கூறப்‌ 
படுவதினாரல ஹசதத்தசிவாசாரியஸ்வாமிகளும்‌, 


றாளறி௦ஹ.த) மிர௦ வாரா ஹவஉ ஷூ வாஉாஃ(ய-ஜஎள 8-0 ந 
ஊக யொ ஒயயா வ8ஹைஜ.ழ.கா௦ _நாய௦ ஸ்ிறொ 2௨0௦-05 | 
சிமா வாவ 8-௫.) செவ ஷஹ_த_த௦ ஹஹஹா - ௦ வியிஃ.,,.? 


பன்‌ நியுருக்கொண்ட விஷ்ணு மூர்த்தி பமமேசுவரனுடைய! 
பாததரிசன காரியத்தில்‌ உண்மை புகன்றதால்‌ அவரைப்‌ பர 
மேசுரன்‌ தயையினாலே ஸமஸ்த உலகிற்கும்‌ நாதனாகவும்‌, இரு 
முடி தரிசன விஷயக்தில்‌ ஹம்ஸ உருக்கொண்டு சென்று பொய்‌ 
புகன்ற பிரமனை எப்பொழுதும்‌ அபூஜ்பனேயாகவும்‌ செய்தா 
சென்றும்‌ கூறுவதால்‌ பிரமதேவர்‌ எப்பொழுஅம்‌ அபூஜ்யரென்‌ 
அம்‌, விஷ்ணுமூர்த்தி எப்பொழுதும்‌ பூஜ்பரென்றும்‌ யெறப்படு 
வதினாலும்‌, “திருமாலுக்‌ கடிமைசெய்‌'? என்று மது மூதாட்டி. 
கூறுவதினாலனும்‌, சிவனுடைய நான்குவித ௪த்திகளில்‌ புருட 
சத்‌ இரூபனான பெருமாள்‌ ஒவ்வோர்‌ அவதாரத்திலும்‌ சவபூசை 
செய்து அஅக்கிரகம்‌ பெற்றாரென்ப2தாடு, ஈசநாசாயணர்களுக்‌. 
குள்ளே .சசனுடைய மறுஜனன3மே கண்ணப்பசென்பதனால்‌ 
நாரணனும்‌ அக்‌ கண்ணப்பனோடொப்ப அவர்‌ பணியையே 
தாமும்‌ , செய்பவேண்டுமென்றோ, வேறெதனாலோ கேத்திர 
குமலார்ச்சனை செய்து, அடியார்களுக்குள்ளே தலைசிறந்து 
விளங்குவ,கனாம்‌, சிவனடியார்‌ திருத்தொண்டும்‌ சைவர்கட்கு 
உடன்பாடேயாதலாலும்‌, ஸ்ரீ மஹாவிஷ்ணுவுக்குத்‌ திருப்பணி 
செய்தலும்‌ சைவர்களுக்குடன்பாடேயாம்‌, - 

9 


1 


34 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


ஆனால்‌, அந்தக்‌ காரியம்‌ விதிவழியாயும்‌, தம்‌ கிலைமைக்‌ 
 கேற்றதாயும்‌ செய்யவேண்டுமென்பதே அறிஞர்‌ கடனாம்‌, 
எல்லா மதங்களையும்‌ சோபானமாகக்‌ கொண்ட ஈமது சைவ 
மதம்‌ போல எந்த மதமுமில்லை என்னலாம்‌. என்னை? சைவர்‌ 
கள்‌ ஏகாதசிவிசக மறுஷ்டிப்பார்கள; கண்விழிப்பார்கள்‌; 
பாசணைசெய்வார்கள்‌. எந்த வைணாவசரவது சிவராத்திரி 
விரத மிருக்ததுண்டா? கண்விழித்ததுண்டா? எத்தனையோ 
சைவர்கள்‌ விஷ்ணு ஆலபல்‌ கட்டினார்கள்‌. இனிபுங்‌ கட்டு 
வார்கள்‌. எந்த வைஸணவராவது சிவப்பணி செய்வதுண்டா? 
அரசனே எல்லோரையும்‌ ஆளமுடியு 5. அடிமைகள்‌ தம்மையே 
பேணலாம்‌. ௮சசமதமான சைவ2ம எல்லா மதங்களையுக்‌ 
பேணும்‌, சைவமதத்தில பிறந்த, அதிலே தவழ்ந்து, 
அதிலே இருந்து, விபூதி உருத்திராக்ஷஙல்களையே ௮ணிது, 
கீக்தெழுத்ேேத நினை, ௮சனடிக்2க அன்பு செலுத்துகின்ற 
சைவர்கள்‌, விஷ்ணு ஆலயம்‌ கட்ட வேண்டுமானால்‌, விதிவழி 
யாகவும்‌, தம்‌ மதானுசாரமாகவும்‌ கட்டி முடித்து, 
சிவாகமவழி பிரதிஷ்டை செய்வித்த; அவ்‌ விதிப்படியே 
பூசை விழாக்கள்‌ நடத்த ஏற்பாடு செய்து, அர்த மூர்த்‌ 
திக்கும்‌ விபூதி உருத்திராக்தங்களே சாத்திவைத்தும்‌, அத்‌ 
்‌ திருச்சன்னிதி.பி2ல விபூகிப்ிரசாத ம வழங்கும்படி செய்‌ 
அம்‌ அந்த மூர்த்தியைச்‌ சைவப்பெருமாளாக2வ வணங்க 
வேண்டுமேயன்றி, வடகலைப்‌ பெருமாளாகவேர, தென்கலைப்‌ 
பெருமாளாகவோ, வைகானஸப்‌ பெருமாளாகவோ, பாஞ்ச 
சாத்திப்‌ பெருமாளாகவோ, சுமார்த்தப்‌ பெருமாளாக 8வா 
வணங்குதல்‌ அறிவுடைய செயலன்றாம்‌. ஒரு வடகலை வைண 
வர்‌ தமது பெருமாளுக்குத்‌ தென்கலை நாமமிட ஒப்பார்‌. அத 
போலவே தென்கலையார்‌ வடகலை நாமத்தை அணிவிக்கமாட்‌ 
டார்கள்‌. சைவர்களாகிய காம்‌ நமது சைவப்‌ பெருமாளுக்கு 
விபூதி புண்டசங்களையும்‌, உருத்திராக்கமாலைகளையும்‌ உபயோ 
கப்படுத்த ஏன்‌ தயங்கவண்டும்‌? அதற்குப்‌ பிரமாணமில்லை 
யென்றா? வைணவர்களிடத்திறாக்து பீதி மேற்கொண்டா? 
அஅஷ்டானபில்லையென்றா? சரஸ்‌ திரமில்லையென்றால்‌ அடியில்‌ 
வரும்‌ பிரமாணங்களை நோக்குக. 


விஷ்‌ ணுவின்‌ ஆலயமும்‌ சைவரின்‌ திருப்பணியும்‌ 35 


பரபக்க நூல்கள்‌ (வைணவநூல்கள்‌) 

நம்மாழ்வார்‌ திருவாய்மொழியில்‌ “கரிய மேனிமிசை 
வெளிய நீறு” என்றும்‌, “தவளப்‌ பொடிகொண்டு நீறிட்டிடு 
மின்‌” என்றும்‌, முதலாயிரத்தில்‌, “காப்பிட வாராய்‌”! “அக்கு 
வடமுடுத்த” என்றும்‌, யே திருவாய்மோழியில்‌ “உடை 
யார்ந்த வாடையன்‌ கண்டிகையன்‌” என்றும்‌, கே நான்காம்‌ 
பத்தில்‌ **நீறுசெவ்‌2வ யிடக்காணி னெடுமா லடியா சென்றோ! - 
மாயன்‌ றமசணி நீறு?” என்றும்‌, விஷ்ணுவுக்கு விபூதி உருத்தி 
ராக்ஷங்கள்‌ கூறப்பட்டிருக்கிறன. 

போதுநூல்கள்‌ 
பஸ்ம ஜாபால உபநிஷதம்‌ 

“இருமால்‌ ஸ்ரீ காசசேஷேத்திரத்தில்‌ தென்றிசைக்கணி 
ருக்அு, விபூதி ருத்திராக்க தாசணமுடையசாய்‌ உபாரிக்கன்ற 
னா” என்றும்‌, 
்‌ காளிகா கண்டம்‌ 


நாராயண ஹுவஹெவெ ஜட ணி ஹெலி | 


வணஹொல-ஓல0_கஹவ-௦ மஹிவ-ணாககி.க8ஸக$ | 
ட்‌ கண்ல ட 


று ஷாக்ஷ£லாவாணொ ஜவ) வ௱ாயண&8 । 

(காராயணமூர்த்தி பஸ்ம ருத்திமாகூதாரியாய்‌ தபஸ்‌ செய்‌ 
தனா ).என்றும்‌, 

இராமாயணம்‌ 

உ$.ககாரஷாலி_நயற௦ | ஒஹொ-௫௨ நவி ) ஹ௦ | 

(பொன்னிறமான இருஷ்ணாஜினத்தைத்‌ தரித்தவரும்‌, 
விபூதி உச்தாளன விக்கிரகருமான சகுபதியை) என்றும்‌, 

அத்யாத்ம ராமாயணம்‌ 

ஹண-$வண-4ஜடா வாற ஷாக்ஷா ஒரு உ சிவா௨ா௦ ॥ 

லஹஹொட-ஒஷி_தஹவ-ர௦ம௦ ஈர ஷா கா8வமு௦ ம.தா ॥ 

(சூர்ப்பனகை பஸ்ம உத்தூளன ஸர்வாங்கனான இராம 
னைப்‌ பார்த்துக்‌ காமவசமானாள்‌) என்றும்‌, 


36 -.சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


கூர்மபுராணம்‌ 
*கண்ணன்வெண்‌ பூதிபூசக்‌ கண்டிகை மாலைசாத்திப்‌ 
புண்ணியத்‌ திங்கள்‌ வேணி யரனிரு பாதம்போற்றி!? என்றும்‌, 
பீரம்மாண்டபுராணம்‌ 
கர்‌ ரஜிெநா.தறீயாஹொ உய, உர க்ஷ8£ லிகா௦। 
உணவாறு ஜபிலொ வெறு உகி௱று ஹஹ ௯-௦௦9.௧$ i 


/  (வாமனமூர்த்தியும்‌ விபூதி ருத்திராகதமணிர்தார்‌) என 
வும்‌, சொல்லப்படுவதாலும்‌ விஷ்ணு விபூதி ருத்திராக தார 
ணசே. 


இன்னும்‌ கிருஷ்ணவிலாஸ்‌ காவியஞ்‌ செய்த எகுமாரகவி 
யும்‌ மூன்றாவது சர்க்கம்‌ ௩௭-வது சலாகத்திலை, 


அலக௦8ய-லிசிஷொ ஓலூடெ ஈஜஷா மொ௫ூயஜ._ந)-நா வியாய। 


(கச்தகோபன்‌ மதுசத்துருவினுடைய [கண்ணனுடைய] 
நெற்றியில பசுவின்‌ சாணத்திலுண்டான அளி [விபூதி] 
யினாலே திலகத்தைச்‌ செய்தார்‌) என்றும்‌, இதற்கு வியாக்கியா 
னம்‌ செய்திருக்கிற இராமபாணிபா தரும்‌, இது அமங்கல நிவிர்த்‌ 
தியின்‌ பொருட்டென்‌ அ கூறி, மேற்கோளாக 
மொூயொூ-9௨-5௦ கயா ஒஸ0-உஹ வ) வஷூாஷஞயெ | 


என்ற வாக்கியத்தையும்‌ எழுதியிருப்பதாலும்‌, கமத திருநாவுக்‌ 
கரசுநாயனாரும்‌ *நீற்றினை நிறையப்‌ பூசி கித்தலா யிரம்பூக்‌ 
கொண்டு” என்னும்‌ தேவாரத்தில்‌ விஷ்ணுவுக்கு விபூதி கூறிய 
மையாலும்‌ விஷ்ணுவுக்கு விபூதி சாத்தப்‌ பிரமாணமில்லை 
என்ப தில்லையாயிற்று. 

வைணவர்களிடத்துப்‌ பீதியினாலென்றால்‌, அன்னவர்கள்‌ 
பயத்தினாலே தாங்கள்‌ விபூதியை விலக்கி காமம்‌ போட்டுக்‌ 
கொள்ளா ததினானும்‌, முத்திராதானம்‌ முதலியவை பெற்று, 
அந்த மதப்‌ பிரவேசம்‌ செய்யாததினாலும்‌ அஅுவும்‌ பொருந்‌ 
தாத, வழக்சமில்லை யென்றால்‌ மலைநாட்டுத்‌ தலஙக்களுள்ளே 
மங்களசாசனமும்‌ பெற்ற திருவனந்தபுரம்‌ விஷ்ணு 2௯தத்திரர்‌ 
தானே. இன்னும்‌ சிரொத்தாதி காலங்களிலே ஸ்மரிக்கப்படுிற 
ஜகார்த்தனேத்‌ இசம்‌ விஷ்னுஸ்தலமல்லவா? இருவாம்கூர்‌, 


விஷ்‌ ணுவின்‌ ஆலயமும்‌ சைவரின்‌ திருப்பணியும்‌ 87. 


கொச்சிஸ்டேட்‌ விஷ்ணுஸ்‌ தலங்களிலைல்லாம்‌ திருகாமம்‌ 
சாத்தப்படுகின்றதா? இலங்கை முதலான இடங்களிலுள்ள 
விஷ்ணுகோவில்களில்‌ பெருமாணாக்குத்‌ திருநாமம்‌. இடவ தில்லை 
யென்பதோடு திருச்சன்னிதிகளில்‌ விபூதி கொடுக்கப்படுவதில்‌ 
லைபா? இராவணவிஜபத்திற்குச்‌ சென்ற ஸ்ரீசாமர்‌ இலங்கை 
யிற்‌ பாடிவிடாகக்‌ கொண்ட விஷ்ணு ஆலயத்தில்‌ பெருமா 
ளுக்கு விபூதி அபிடேகம்‌ செய்பப்படவில்லையர? இவைகளால்‌ , 
வழக்கமில்லையென்‌ று சொல்லமுடியாது. 

கில்‌, சைவர்கள்‌ ' தரங்கள்‌ சிவம.தஸ்‌.தர்களுக்குப்‌ 
பிறந்து, அம்‌ மதத்திலே தஇிகைஷபெற்று, அதிற்‌ கூறப்பட்ட 
விபூதி ருத்திராக்கங்களையே பூண்டும்‌, வைணவ ஆசாரிப்ர்களை 
யும்‌ அம்‌ மதத்திற்‌ கூறப்பட்ட முத்திராதானாதி ஸம்ஸ்காரச்‌ 
சடங்குகளையும்‌ அந்த மதத்தின்‌ அடையாளமான இிருகா மக்‌ 
குறியையும்‌ விலக்கிவிட்டவர்களாயிருக்தும்‌, சைவசாஸ்திரங்க 
கோப்‌ புறக்கணித்து, அதற்கு மாறாக வைணவசாத்திரங்களின்‌ 
படியும்‌ வைணவர்களைக்‌ கொண்டும்‌ விஷ்ணுவின்‌ பணிபுரிவது 
உபயமதப்‌ பிரஷ்டத்துவமாம்‌ என்பதை உணரவேண்டும்‌. 


வைகானனக்காசர்கள்‌ பாஞ்சசாத்திரத்தை ஓத்துக்‌: 
கொள்ளமாட்டார்கள்‌. பாஞ்சசாத்திரிகள்‌ வைகானஸத்தை 
ஓ,த்‌.துக்கொள்ளமாட்டார்கள்‌. சுமார்த்தர்கள்‌ செய்வதென்று 
வந்தால்‌ முற்‌ கூறப்பட்ட இரண்டும்‌ இல்லையென்றா தும்‌. இதற்கு 
அத்தாட்‌ச காரைக்குடி: மடாலயமும்‌ புதுவயல்‌ கிருஷ்ணன்‌ 
கோயிலுமேயாகும்‌. ' சைவர்கள்‌ விஷயத்தில்‌ சைவாகமமே 
பிரமாணம்‌. சைவர்களே ஆசாரியர்கள்‌. காலையார்கோயிலி 
(திருக்கானப்‌ போ)ல்‌ இருக்கிற பெருமாளுக்குச்‌ சிவத்‌ துவிஜர்‌ 
களே பூஜை செய்வதும்‌ ஏகாதசியில்‌ உத்ஸவம்‌ செய்விப்பதும்‌, 
இன்னும்‌ திருவாலங்காடு, தென்குடித்திட்டை முதலிப இடங்க 
ளில்‌ சைவப்பெருமாள்‌ இருப்பதுமே அ௮த்தாக்ஷி இருக்‌ 
கண்ணமங்கை என்றெ விஷ்ணுக்ஷத்திரத்தில்‌ மீஹோத்ஸவ 
காலத்தில்‌ ஒருநாள்‌ ஏதா காரணத்தால்‌ இவாலங்காசம்‌ 
செய்த திருவீதி வருவது முண்டாம்‌, சவாலங்காரமென்றுல்‌ 
விபூதிப்பட்டம்‌ சாத்துவ இல்லை. உருத்திசாகூம்‌ சாத்துவ 
இல்லை, இன்னும்‌ கங்கை, பிறை முதலிய அடையாளல்களைச்‌ 


98 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 
்‌ 


காட்டுவதில்லை, புஷ்பங்களை வழக்கத்திற்கு மாறாகத்‌ திருத்தி 
அமைச்கிறதற்கே சிவாலன்காரமென்று பெயராம்‌. இரத்தக்‌ 
குத்றத்திற்கே அன்று இனம்‌ வைஸைவர்கள்‌ பூர்ணகும்பம்‌ 
பொலிய. வைப்பதில்லையாம்‌. திருவாய்மொழிப்‌ பாராயணம்‌ 
செய்வதில்லையாம்‌. அன்னவர்களின்‌ மதாபிமானம்‌ இப்படி 
யிருக்குமானால்‌, வைகரனஸ பாஞ்சராத்திரக்‌ கோயில்கள்‌ கட்டு 
கிற சைவர்களுக்கும்‌ அவர்களுக்குமுள்ள வித்திபாசம்‌ எவ்‌ 
வளவு என்பதைக்‌ கூறவேண்டுவதின்றாம்‌. இக்‌ காரணங்க 
ளால்‌ ஈமது பெருமாளே சைவப்பெருமாள்‌ தானென்பனும்‌, 
“டுறைதங்கு சடையானை வலத்தே வைத்து” என்று 
திருமங்கையாழ்வாரும்‌ பிறரும்‌ கூறியதனாலும்‌, **அரியலாற்‌ 
ழேவியில்லை பையனை.பாறனார்க்கே!” எனத்‌ தமிழ்வேதம்‌ கூறு 
வதனாலும்‌, காந்தமென்று தொடங்கிக்‌ கூறிய வடமொழிச்‌ 
செய்யுளிலிருக்கிற சங்கபர்த்‌ து என்றெ பதத்திற்கு எறும்பிச்‌ 
சியர்‌, புட்குழிச்சியர்‌ என்னும்‌ வைணவாசாரியர்கன அரங்க 
ஈாதனுக்குப்‌ பர்த்தரவாயெ இவனென்று அர்த்தமெழுதியதாக 
இருப்பதாலும்‌, 

வ கெகெவமாகி$ வாசெறொஷஹ. கல 

லொமெ லவா. வாஹஷெஷ- விஷ-௦ | 


போகத்தில பவரநியென்றும்‌, புருஷனிலை விட்டுணு 
- என்றும்‌, இன்னும்‌ கரணி, துர்க்கை இப்படி நான்கான சக்தி 
பரமேசுவரனுடையதொன்றே என்று அறியப்படுவதாலு ம்‌, 
அ௮சதத்தாசாரிபரும்‌ 

8ாயவெ ஷீரறீறெ ஹாஹு- ஹவா2ககா& | 

க த 

இலக்குமிகாக்தனின்‌ வநிதாசரிரத்திலே சாஸ்தாவை 
உண்பெண்ணின தாலுமன்ற கூறியிருப்பதாலும்‌, ஓவ்‌ 2வாளூரி 
அம்‌ சாஸ்தாவை அரிகரபுத்திரரெனக்‌ கூறப்படுதலாலும்‌, 
விஷ்ணுவல்லபனென்றே கரமாவளியினானும்‌ ஈமக்குத்‌ தந்‌ைத 
யான பச?மசுவசனது சத்தியாகிய அரி2ய தாயென்பதும்‌ 
பெறப்படும்‌, 

இப்படியுள்ள நமது சைவத்திருத்தாயை வைணவர்க 
ளிடம்‌ ஓப்புவிப்பது வீரமும்‌ புகழுமுள்ள செயலாகா அ. 


விஷ்‌ வின்‌ ஆலயமும்‌ சைவரின்‌ திருப்பணியும்‌ 80 


சைவர்கள்‌ சைவமார்க்கத்திற்‌ செல்வ2த , கற்றதும்‌ கேட்‌ 
டதும்‌ அவலமாய்ப்‌ போதல்‌ நன்றன்று என்பதற்கும்‌, “கற்கக்‌ 
கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ நிற்க வதற்குத்‌ தக? என்ற இருக்‌ 
குறளுக்கும்‌, “செய்வன திருந்தச்‌ செய்‌”? என்கிற அம்மையா 
ரின்‌ ஆத்திசூடி நீதிமொழிக்கும்‌ மாறாகாத து. 

நிற்க, மேற்கூறப்பட்ட வைணவர்களோ தென்கலைபார்‌, 
வடகலையார்‌, மஞ்சள்காமக்காரர்‌, கோபிசந்தனக்காசர்‌, கரிக்‌ 
கோட்டுக்காசர்‌ என்‌ நிப்படிப்‌ பல பிரிலினர்களாயிருக்கறார்கள்‌. 
இறுதியிற்‌ கூறப்பட்ட இருவர்களும்‌ வடமர்களென்றும்‌ 
இசாயர்களென்றும்‌ கூறப்படுவார்கள. இராயர்களுக்குள்‌ 
விபூதி பூசுகிற பண்டிதர்களெனப்படுகிற ஒரு வகுப்பாரும்‌ 
உண்டு. வடமர்களோ தாங்களே அதிவைணவர்களென்றும்‌ 
இருகாமக்காசர்களெல்லாம்‌ கெளதம, அகஸ்திய, பிருகு, ததி, 
கண்வ, தூர்வாள, நந்தியாதிய்களுடைய சாபவயத்தானே 
வந்தவா்களென்று 
விவஷாணாஃ காகூதிணா.கடாநா௦ ஸ்ராவொவஹ_தவெ தஹா௦ | 
ஸ்பிவெ ஹமி (ர ராக்ஷெ லா கிறிளஜாயடெக ॥ 


என்றே பிரமாணம்‌ காட்டிக்‌ கொள்வார்களானாலும்‌, ஒரு 
சாரார்‌ சிஷ்டாசாரமென்று விபூதி தரிக்கமாட்டார்கள்‌. ஒரு 
வகையார்‌ கோபிபுண்டசத்தின்மீது உத்தூளனம்‌ மட்டிலும்‌ 
(திரிபுண்ட ரத்தை) இடுவார்கள்‌. திரிபுண்டசமிடுபவர்‌ வெகு 
சிலரே. இத இப்படியிறாக்கும்போது சைவர்கள்‌ கட்டுகிற 
பெருமாள்‌ கோயிலை வைணவர்களுள்‌ யாரிடத்தில்‌ விடுவ த? 

கோயில்‌ . கட்டவேண்டுமென்கிற உத்தேசத்தை வெளி 
யிட்டவுடனேயே அது வடகலைப்‌ பெருமாளாகத்தானிருக்க 
வேண்டுமென்றும்‌, வடகலை நாமம்‌ அழகில்லை; தென்கலைப்‌ 
பெருமாளாகத்தானிருக்க வேண்டுமென்றும்‌, வைகாஈசபூசை 
வேண்டுமென்றும்‌, பாஞ்சசாத்திபூசை விசேஷமென்றும்‌, 
அதிற்‌ செலவென்றும்‌, இதிற்‌ சிசமமில்லையென்றும்‌, அந்தப்‌ 
. பெரிய கோயில்‌ அப்படியென்றும்‌, இந்தக்‌ கோயில்‌ கட்டியவர்‌ 
பெருகி வாழ்ந்தாசென்றும்‌, இப்படித்‌ தம்‌ தம்‌ கொள்கைக 
ளைப்‌ புகுத்தப்‌ பல பேர்களும்‌ செய்கிற முயற்சிக்குப்‌ பசேதப்‌ 
பிரயத்தினமு மீடாகாதென்னலாம்‌. 


40 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


இக்கிலைபில்‌ தம்‌ நிலை தெரியாத சைவர்கள்‌ நாம்‌ யார்‌? 
நமது சராஸ்திரவழி எப்படி? நமது கடமையென்ன? நரம்‌ செய்ய 
வேண்டியதெது? என்கிற விசாசமின்றி முற்கூறப்பட்டவர்க 
ரூக்குச்‌ சிபார்சுசெய்ிற நிலையிலிருக் றது இந்தக்‌ கலிகாலம்‌. 


ஆனால்‌, சைவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஏன்‌ ௮திகங்‌ காணப்‌ 
படவில்லையென்று சிலர்‌ சந்தேூக்கலரம்‌. இதற்குச்‌ சைவர்கள்‌ 
சிவன்‌ கோயி2ல கட்டினார்கள்‌; விஷ்ணுவை அங்கு அமைத்த 
பூசை செய்துவந்தார்கள்‌; விஷ்ணுவுக்குத்‌ தனியரலயங்‌ கட்ட 
வேண்டிய சந்தர்ப்பம்‌ வரவில்லை டர ாசியத்தில்‌ சிவ 
ட சத்திய விஷ்ணுமூர்த்தி என்பதனாலேோ வேறெதனாலேர 
சிவன்கோயிலில்‌ அம்பிகையே யில்லாமல்‌ வாமபாகத்தில்‌ 
விஷ்ணுவைப்‌ பிரதிஷ்டித்திருக்கற சுந்தரம்‌ போன்ற கே 
கங்‌ கோயில்களு மிருப்பதம்‌, இருவனந்தபுமம்‌ பத்மகாபஸ்வாமி 
மகாலில்கத்தைப்‌ பூசிக்றே அமைப்பிலிருக்கிறதென்பதும்‌ 
குறிப்பிடத்‌ தகுர்‌ தது] என்றும்‌, பிறகு வைனவர்களே தங்‌ 
கட்கு வேண்டி விட்டுணு ,தலபல்‌ கட்டவேண்டுமென்று தனி 
கர்களைச்‌ சிபார்சு செய்ய, தனவந்தர்களான சைவர்கள்‌ சாஸ்‌ 
திர விசாரமின்றி எப்படியுக்‌ தர்மக்தானே என்கிற சிறந்த 
நோக்கத்துடன்‌ அவர்கள்‌ இஷ்டம்‌ போற்‌ செய்துகொடுக்க 
அஅ வழக்கத்துக்கு கட தப விட்‌ வேறு கூறுவதற்‌ 
கில்லை 


ஆகையால்‌, இனிச்‌ சைவர்கள்‌ விஷ்ணுகோயில்‌ திருப்பணி 
செய்யுங்கால்‌ தாங்கள்‌ கட்டுகிற கோயில்களில்‌ சைவசாஸ்திர 
வே விஷ்ணுயூர்த்‌ 
இயை ௮மைக்கவேண்டுமென்றும்‌, சிவனடியார்களில்‌ முதன்மை 
யுடைய சிவசத்திரூபமான அந்தப்‌ பெருமாளுக்கு விபூதி 
ருத்திசாக்ங்களே அணிகலன்களாக இருக்கவேண்டுமென்றும்‌, 
இஅவும்‌ பசபக்க நூல்களான திருவாய்மொழிப்‌ பிரபக்தத்தா 
அம்‌, பொதுநூலான வேதபுசாண இதிகாசாதிகளாலும்‌, 
ஸ்வபக்ஷதூரைன தேவாராதிகளாலும்‌ அறுமதிக்கப்பட்ட 
தென்றும்‌, அம்‌ மகாவிஷ்ணுவின்‌ திருச்சன்னி தியில்‌ விபூதிப்‌ 
பிசசாதமே அடியார்களுக்கு, வழங்கப்படவேண்டுமென்‌ றும்‌ 


கூறி முடிக்கிறேன்‌. 


௮.நுஷ்டானமுள்ள சைவப்‌ பெருமாளாக 


விஷ்‌ ணுவின்‌ ஆலயமும்‌ சைவரின்‌ இருப்பணியும்‌ 41 


திருக்கைலாய பசம்பசை திருவாவடுதுறை ஆதினம்‌ 
ஆளுடையார்கோயிலென்று வழங்குகிற. இருப்பெருந்துறை 
க்ஷத்இசக்தில்‌ ஆதிகைலாசநரதசுவாமிக்கு நிருதி திக்கில்‌ 
விளங்குகிற ஆதிகேசவப்பெருமாளாக்கு ஆதிகாலந்தொட்டே 
சைவர்கள்‌ தான்‌ பூசை செய்துவர்தார்கள்‌. . ஆளுடையார்‌ 
கோவில்‌ கட்டல்‌ ஸ்ரீலஸ்ரீ சுக்தசலிக்கத்‌ தம்பிரான்‌ சுவாமி 
கள்‌ சாலச்இல்‌ பெ ரியகொயிலில்‌ பூசையின்‌ நியிருர்த விக்கெகங்‌ 
களூள்‌ வக$ாச்சியாருடன்‌ , கூடிய ஸ்ரீ விஷ்ணுழூர்த்தியின்‌ 
உத்ஸவவிக்கிரகம்‌ கொணர்ந்து . வைக்கப்பட்டு, வைகுண்ட 
ஏகாதசிபனறு புறப்பாடும்‌ கடத்தப்படுகிறது; அவ்‌ வுத்ஸவ 
மூர்த்தியின்‌ ஹ்ருதயஸ்‌ தானத்தில்‌ ஒரு சிறிய சிவலிங்கவடி.வம்‌ 
இருக்கும்‌ அருமை இன்றும்‌ பார்ப்பவரின்‌ மனதைக்‌ கரையச்‌ 
செய்விக்கும்‌, இவ்‌ விசேஷமூர்‌ த திக்குச்‌ -சின்னாட்களாக அதி 
கரரிகளின்‌ முயற்சியில்‌ வைணவரின்‌ பூசையும்‌, பழைய வழக்‌ 
சத்துக்கு மாறாகத்‌ திருகாமச்சாத்துப்படியும்‌ நடக்கிற. 
சைவசித்தாக்த மஹாமடத்தின்‌ ஆதீனத்திற்குட்பட்ட இதில்‌ 
இப்படி. ஈடப்பது சைவர்களுக்கு ஓர்‌ பெருங்குறையே. . இதை 
பரீலஸ்ரீ மகாசன்னிதானமும்‌, டே. தேவஸ்தானம்‌ டிரஸ்டி 
ஸ்தானீகம்‌ ஸ்ரீமத்‌ ஈமச்சிவாயத்தம்பிரான்‌ சுவாமிகளும்‌ கவ 
னித்துப்‌ பழைய வழக்கப்படி சைவப்‌ பெருமாளாகச்‌ செய்வ 
தோடு, மத்தியின்‌ ஹ்ருதயத்திலுள்ள சிவலிங்க வடிவத்திற்‌ 
திற்கும்‌ பங்கமேழ்படாதபடி. செய்யவேண்டுமெனக்‌ கேட்டும்‌ 
கொள்ளப்படுகிற அ. 


முற்காலத்திலே ௮சசர்களாலே செய்யப்பட்டுவர்த திருப்‌ 
பணித்தொண்டு தற்காலத்திலே சிவதர்மபரிபாலன அரசர்க 
ளாக விளங்கும்‌ நாட்டுக்கோட்டை நகரத்‌ தனவைசய சமூகத்‌ 
தவர்களே செய்துவருகிறார்சளாதலால்‌, சைவப்பெருமாள்‌ 
கோயில்‌ ஆச்குதலாயெ இப்‌ பெருந்‌ தவத்தொண்டு, எந்த 
ஊரில்‌ எவர்களுக்கு முதற்பரிசாகக்‌ கிடைக்கப்போகிறதென்‌ 
பதை மிக்க ஆவலுடன்‌ ௪ திர்பார்க்கழேன்‌, 


வி ததை 

[சிவஸ்ரீ சி. சு. துமாரஸ்வாமிக்குநக்கள்‌ அவர்கள்‌, மதராஸ்‌, | 

சிறியவனாகிய யான்‌. வித்தை என்னும்‌ விஷயத்தைக்‌ 
குறித்து எழுத விரும்புவது முடவனொருவன்‌ உயர்ந்த மரத்‌ 
தில்‌ உள்ள பழத்தை உண்ணுவதற்கு: இச்சிப்பது போலாம்‌, 
ஆயினும்‌,  “முயற்சியுடையார்‌ இகழ்ச்சிபடையார!” என்னும்‌ 
முதுமொழியைச்‌ சிரமேற்கொண்டு எழுதப்படும்‌ விஷபத்தில்‌ 
பீனழசள்‌ இருப்பினும்‌ ஹம்ஸ-௯$ச நியாயம்‌ பற்றி, தோஷங்‌ 
களை நீக்கிக்‌ குணங்களை ஸ்வீகரிக்கும்படி பிசரர்த்திக்கி2றன்‌. 

உலகத்திலே உள்ள எல்லாச்‌ சமயங்களையும்‌ அல்கமாகக்‌ 
கொண்டு, தான்‌ அங்கயொய்‌ இராசாங்கத்தமர்ந்து விளங்குவது 
வைதிக சைவசமயமேயாம்‌. ஏனைய சமயங்களில்‌ உள்ள 
பொருள்களெல்லாம்‌ சைவசமயத்தில்‌ அம்கங்களாகம்‌ காணப்‌ 
பட்டு, ஏய சமயங்களால்‌ உணரப்படாத பொருள்சளும்‌ 
காணப்படும்‌. மற்றைய சமயங்களில்‌ உள்ள பொருள்கள்‌ 
அனைத்தையும்‌ சைவசமயம்‌ கொள்வது போலச்‌ சைவத்தில்‌ 
உள்ள பொருள்கள்‌ அனைத்தையும்‌ ஏனைச்‌ சமபம்‌ ஒன்றேனும்‌ 
கொள்வதில்லை, ஆகைபினாலே மற்றைச்‌ சமயங்கட்குச்‌ சைவ 
சமயம்‌ தோல்வி அடைவதில்லை. இப்படிப்பட்ட. சிறப்பான 
சைவமதத்திற்குத்‌ தகுந்த பிரசாரமின்மையால்‌ ௮து நாளுக்கு 
நாள்‌ சதடபைமடைக்‌ துவருகிறத. மேலும்‌, சிவாசாரிய வர்க்கத்‌ 
தைச்‌ சேர்க்தவர்களாகிய நம்மவர்கள்‌ அநேகர்‌ தம்‌ மதாபிப்பி 
சாயத்துக்கு மாருனவைகளைச்‌ செய்கிறார்கள்‌. அதற்குக்‌ காச 
ணம்‌ வித்தையை கன்கு ௮ப்பியசிக்காததே. ்‌ 

வித்தை என்றாலும்‌ கல்வி என்றாலும்‌ ஓக்கும்‌. ஒருவன்‌ 
நல்ல கல்வியறிவுள்ளவனாயிருப்பின்‌ அவன்‌ வருனாச்சிரமவிதிப்‌ 
படி. கடப்பான்‌ என்பதிற்‌ சந்தேகமில்லை. கல்வி அறிவினால்‌ 
திர ஆராயும்‌ சக்தி ஏற்பட்டு எல்லாச்‌ சுகத்தையும்‌ அடைய 
லாம்‌. வித்தையானது விநயத்தைக்‌- கொடுக்கறது, விசயத்த 
னால்‌ சற்பாத்திரனாக்‌ தன்மையை அடைகிறான்‌. சற்பாத்திர 
னர்‌ தன்பையினால்‌ தனத்தை ௮டைஇருன்‌. தனத்தினால்‌ தரு 
மத்தையும்‌ அதனாற்‌ சுகத்தையும்‌ அடை றோன்‌ என்று நீதிநூல்‌ 
கூறுகின்றது. “கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும்‌ 
கற்கை நன்றே” எனக்‌ கூறப்பட்டதும்‌ இதனை வலியுறுத்தும்‌. 

ஒருவன்‌ பொருள்‌ இல்லாதவனாயிருப்பினும்‌ கல்விமானா 
யிருந்தால்‌, வேண்டும்பேரது அவ்‌ வித்தையானது தனத்தைக்‌ 


வித்தை 48 


கொடுக்கும்‌. இதனால்‌ தனத்தைக்‌ காட்டிலும்‌ கல்வியே உயரச்‌ 
தீது என அறிகின்றோம்‌. செல்வத்தை அழித்துவிட முடியும்‌. 
நாமாக அழிக்காவிட்டாலும்‌ துஷ்டர்கள்‌ அபகரித்‌ துவிடவொர்‌ 
கள்‌. வித்தையை ஒருவராலும்‌ அழிக்க முடியாது. கல்வி 
யானது கீர்த்தியைக்‌ கொடுக்கிறது, ஆசார்யனுக்கும்‌ ஆசார்ய 
ச விளங்குகிறது. வித்தையானது பந்துஜனமாகவும்‌, தேசா 
டனம்‌ செய்யுங்கால்‌ தெய்வமாகவுர்‌, இசாஜாக்களின்‌ சபையில்‌ 
பொருட்கொடையும்‌ பூசையும்‌ செய்விக்கிறதாயும்‌ இருக்கறது. 
வித்தையை எவனொருவன்‌ அப்பியசிக்காமல்‌ இருக்றொனோ 
அவன்‌ மிருகத்திற்குச்‌ சமானமாகதிறான்‌. 
விடா நா8 ரஹ) ₹-இஉ8யி௯௦ வூ உள ம௦ஷ௦ ய ௩௦ 
விஃரா லொம்காரீ யஷஈவகறிீ விஈழா மா ணா௦ மாம 8 
விடா ஸபையை௯[ம்‌ விலெய மந விர வ௱ர லெ கா 
விப ஜாரஹ் வ-8ஐ)பெக நஹிப_ந௦ விட)ாவிஹீ நூ வம -31 - 
அரசனுக்குத்‌ தன்‌ தேசத்திற்றா2ன ிறப்புண்டு. வித்தை 
யுடையோனுக்கு அவன்‌ சென்றவிடமெல்லாம்‌ இறப்புண்டு: ' 
ஆதலினாலே இசாஜாவிலுர்‌ விச்சையுடையோனே இறப்பு மிக 
வுடையவன்‌. ஒருவயிற்றுதித்கொருள்ளும்‌ ஒருகுடி.ப்‌ பிறக்‌ 
தோருள்ளும்‌ கற்றவனே சறப்புடைபன்‌. அரசனும்‌ கற்றவன்‌ 
காட்டிய வழியி லயே செல்லவேண்டியவன்‌. செல்வப்பொருள்‌ 
ஒருவனுக்குச்‌ சம்பாதிக்கும்‌ அந்த ஜன்மத்திற்றானே உதவுத. 
அடையது. கல்வி ஒருவனுக்கு எழுமையிலும்‌ சென்று உதவுத 
அடையனது, இத்தனை மாட்சிடுபல்லாமுடைய வித்தையினை 
நல்லாசிரியரை அடைர்து, பொருள்‌ கொடுத்தும்‌ உற்றவிடத்து 
உதவியும்‌ இன்சொற்‌ சொல்லியும்‌ சந்தேக விபரிதமறக்‌ கற்றல்‌ 
வேண்டும்‌. சந்தகம்‌ - இதுவோ. அதுவோ என ஒன்றிலே 
பிறவாது நிற்றல்‌. விபரிதம்‌ - ஒன்றை மற்றொன்றாகத்‌ துணிதல்‌. 
யாம்‌ ஓர்‌ க்ேத்திரத்திற்கச்‌ சென்றபோது அக்‌ கோயிற்‌ 
சிவாசாரியசைப்‌ டார்த்து, “சுவாமீ! இங்கு அம்பாளுக்குக்‌ 
சுடி ஹஸ்‌. தமா? ஊருஹஸ்தமா?”” சான்று கேட்டேன்‌. அதற்கு 
அவர்‌ சீறிதாலேோசித்துவிட்டு “ல்கள்‌ _ சொல்வ நமக்குப்‌ 
புரியவில்லை” என்று கூறிச்‌ சென்றுவிட்டார்‌, அவர்‌ நல்ல 
கல்வியில்லாததாலேயே அப்படிச்‌ சொன்னார்‌. ஆகலினாலே 
அறியவேண்டுவனவற்றை அறிதற்குரிய சற்புத்‌இரனைப்‌ பெற்ற 


44 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 
மிதா அவனை வித்வசயையிலே அவர்களிலும்‌ மேம்பாடுற்று 
இருக்குமாறு கல்வியறிவுடையவனாக ஆக்குதல்‌ வேண்டும்‌. 
அதுவே பிதாவானவன்‌ சற்புத்திரனுக்குச்‌ செய்யவேண்டிய 
உபகாரமாம்‌. 
: சிவாசாரிய மசபினர்கள்‌ தம்‌ பிள்ளைகட்கு நிகண்டு, காவி 
யம்‌, வியாகரணம்‌, தருக்கம்‌ முதலிய சாமானிய வித்தைகளையும்‌, 
னன்ன தய்ரயெ சைவாகமத்தையும்‌ படிப்பித்தல்‌ வேண்‌ 
டும்‌. மேலும்‌, அவர்களுக்குச்‌ தமிழினும்‌ நிகண்டு, இலக்கியம்‌, 
இலக்கணம்‌ முதலியவற்றையும்‌, தமிழிலுள்ள சித்தாந்க மூல்க 
சாயும்‌, தேவாசாஇகளையும்‌ பயிற்றுதல்‌ வேண்டும்‌. இங்கனம்‌ 
சம.ப.நூல்களை நன்றாகச்‌ சொல்லிவைத்து அவர்களைச்‌ சிவபக்தி 
யுடையவர்களாகச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
சைவ முதனூல்களைச்‌ சற்குரு முகமாகக்‌ கேட்டல்‌, சக்தித்‌ 
தல்‌ செய்பாதொழியின்‌ சிவபெருமானை உணர்ந்து, மனம்‌ வாக்‌ 
குக்‌ காயங்களினால்‌ சத்திய பக்தியோடு. அவரை வழிபட்டுச்‌ 
சனனசாகரம்‌ திர்ச்து நற்கதி அடைதல்‌ கூடாது, அங்கனம்‌ 
கற்றல்‌, கேட்டல்‌ செய்யினும்‌ சிவபெருமானை வழிபடாொழிக்‌ 
தால்‌ அந்த வித்தையாற்‌ சிறி தனும்‌. பிரயோஜனமில்லை . 
.... சல்லார்‌ கெஞ்9 
- னில்லா னீசன்‌ 
சொல்லா தாரோ 
டல்லோ காமே. (திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌) 


சற்றசனா லாய பயனென்கொல்‌ வாலறிவ 

னற்றா. டொழா௮ ரெனின்‌. (திருக்குறள்‌) 
ஆதலினாலே சிவகிக்தை, குருநிக்தை, சிவனடியார்கிக்தை, 
வேதாகமநி்தை, கொலை, களவு, புலாலுண்ணல்‌ முதலிய 
பரவங்களை ஒழித்த, சிவத்தியானம்‌, சக்தியாவந்தனம்‌, பஞ்சா 
தரஜபம்‌, சிவபூசை, வேதபாராயணம்‌, சவொலபசேவை, தீ௯தா 
குரு வித்தியாகுரு முதலிய பெரியோர்களை வழிபடுதல்‌ முத 
லாகிய புண்ணியங்களுடையசரய்‌ நின்றாலும்‌, இருக்தாலும்‌, 
-இடக்தாலுர்‌, ஈடக் தாலும்‌, எத்‌ தொழிலைச்‌ சதா என்‌ 
அம்‌ சிவபெருமானுடைய ஸ்ரீ பாதகமலங்களையே' நினைதல்‌ 
வேண்டும்‌. அமல்ஏனம்‌ அறுக்மஹிப்பதற்காக லீலாதாண்டவ 

கிபுணனன பார்வதிசனைப்‌ பிசா ததிக்கன்றேன்‌, 2 


ச 


கோவையில்‌ 
பெரியபுசாண படன நிறைவுவிழா 


இவ்‌ விழா விக்செமஷ்‌ ஆவணிமீ ௧௭௨ (19-40) ஞாயிற்றுக்‌ 
இழமையன்று வைசியர்‌ வீதியில்‌ உள்ள வித்வான்‌ கந்தசாயிமுதலியார்‌ 
சைவப்பிரச்க சாலையில்‌ மிச விமரிசையாகக்‌ கொண்டாடப்பெற்ற அ. 


அன்‌. காலை 5 80 மணி முதல்‌ 080 மணிக்குள்‌ அயிர்தயோகத்‌ 
தில்‌ விராயாருக்கு அபிடேக ஆராதனைகளும்‌, அறுபத்துமூவர்‌ வழி 
பாடும்‌ நிசழ்ர்தபின்‌, புராண படன உரையாசிரியர்‌ சிவா பூ திச்செல்வர்‌ 
0. K. சட்பிரமணியமுதலியர்‌ B A. அவர்களால்‌. புராணத்தில்‌ 
எஞ்சிரின்‌ ற “என்று மின்பம்‌ பேரகும்‌?? என்ற இறுதிப்‌ பாசுரத்திற்‌ 
குச்‌ சுமார்‌ 45 நிமிட நேரம்‌ பொருள்‌ விரித்துரைக்கப்பெற்றுப்‌ புராண 
படனம்‌ நிறைவுசெய்யப்பெற்றது.  ('உலகேலாம்‌?? என்று ஈடேசப்‌ 
பெருமான்‌ எடுத்துக்கொடுத்த முதலாதிய பேஞ்சாக்கரம்‌ என்னத்தக்க 
அரள்மொழியை ஆசிரியர்‌ புராண முதலிலும்‌, “சோதிழத்தின்‌?? என்ற 
திருப்பாட்டின்கண்‌ வைத்தருளிய வகையால்‌ இடையீலும்‌, இப்‌ பாட்‌ - 
டின்சண்‌ இறுதியிலும்‌ வைத்து முடித்‌ அமைதியினையும்‌; இம்‌ மூன்று 
இருப்பாட்டுக்சனாம்‌ ஒரே யாப்பில்‌ அமைந்த அமைதியினையு ம்‌; இத்‌ 
திருப்பாட்டின்‌ இறுதியும்‌ புராணத்‌ தொடக்கமும்‌ ஒன்றேயாஇ வருத 
லால்‌ இப்‌ புராணம்‌ இடையறாத ஒரு 'வட்டவடிவமா யமைர்து புராணத்‌ 
தன்‌ இறுதி மீண்டும்‌ தொடங்குதற்குத்‌ தூண்டுதல்‌ போல அமைந்த 
சிறப்பு  அமைதியினையும்‌; தோற்றமுறையில்‌ உலகெலாம்‌ என்று 
தொடங்கிய இப்‌ புராணம்‌ இத்‌ திருப்பாட்டினால்‌ ஓடுக்கமுறையில்‌-- 
உலகெலாம்‌ நிலவி எங்கும்‌ புசழ்‌ ஒங்‌-என்றம்‌ நின்றது எனக்‌ 
கீழிருர்து மேற்‌ சென்று முடியும்படி வைத்த அமைதியினையும்‌; 
_ “ஒன்‌ அ?? என்றதனை எண்ணுப்‌ பெயராய்க்‌ கொண்டு ஒன்றிலே செல்‌ 
லும்‌ காதலின்‌ எனக்‌ கொள்ள ஃதிடக்குமாதலின்‌, அவ்வொன்றாவது 
“ஒன்றே நினைர்துறார்தென்‌...ஆளாம்‌ அது?? (காரைக்காலம்மையார்‌ - 
அற்பு,தத்‌இருவக்தாதி-1]1) என்ற திருவாக்டில்‌ கண்ட ஒன்றாம்‌ என்பத 
னையும்‌, இணி ஒன்று **ஒன்றியிருந்து நினைமின்சள்‌?? (சோயில்‌ இரு 
விருத்‌.தம்‌--2) என்றபடி பொரும்‌துன்ற என்றுகொண்டு சவனோடும்‌ 
அவனடியார்களோடும்‌ ஒன்றுன்ற காதல்‌ என உரைக்க நின்றதனை 
யும்‌ எடுத்துக்‌ கூறி, இவ்வாறு. சாதன-- சாத்திய மிரண்டும்‌ கருதிக்‌ 
கொள்ளவைச்‌, த அமைதயினையும்‌; என்றம்‌ பெருகும்‌ இன்பமாவது 
இன்பமே என்னுடை: யன்பே?? என்றடடி இன்ப உருவினனாயெ 
சிவபெருமான்‌ ஒருவனிடமே உள்ளதென்பதனையும்‌, மன்றுளார்‌ புகழ்‌- 
அடியார்‌ புகழ்‌ என்று தனித்தனி கூட்டி புக்‌, நின்ற அமைதயினை 
யும்‌; அடியார்கூட்ட த்தினுள்‌ முதல வராய்த்‌ தில்லைவாழ்‌ தணர்களுள்‌ 
த ்‌ ம்‌ 


40 சைவசாஸ்‌இர பரிபாலனம்‌ 


இருவசாய்‌ இறைவர்‌ நிற்கின்றனர்‌ என்ற குறிப்புப்பட மன்றுளாரடியா 
ரவர்‌ எனச்‌ சேர்த்துரைச துவைத்த அமைதியினையு (; என்றும்‌ எங்கும்‌ 
என்றதனால்‌ எல்லாக்‌ காலத்தும்‌ எல்லாவிடக்‌.தும்‌ நித்தியமாய்‌ நிறைந்து 
நிலவி நின்றது என்று கொள்ளக்டெக்கும்‌ அமைஇயினையும்‌ இவை 
போன்ற பற்பல அரிய பொருள்களையும்‌ விரித்துக்‌ கூறிப்‌ புராண 
அமைப்பினையும்‌ றிது பேட ரிறைவாக்கினர்‌. 


காலை 10 மணி முதல்‌ 113 மணி வரை இளையான்குடி.மாறகாயனார்‌ 
குருபூசையும்‌ அவர்‌ புராணம்‌ வாசிப்பும்‌ உடைபெற்ற ௪. 11-45 மணிக்கு 
உரையாசிரியர்‌ அவர்களுக்குச்‌ சேக்கிழார்‌ திருக்கூட்டத்து அடியார்‌ 
களால்‌ பாதபூசை செய்யப்பெற்ற பின்‌ சேக்கிழார்‌ நிலையத்தில்‌ 12-80 
மணிக்கு மாகேசுரபூஜை ஈடைபெற்றது. சுமார்‌ 250 சாமியார்களுக்‌ 
“கும்‌ ௮ன்னசானம்‌ ஈடைபெற்றது. 


மாலை சரியாய்‌ 8 மணிக்கு மகரசதோரணல்களாலும்‌ மணங்கமழும்‌ 
பூம்பச்சலா ளாலும்‌ முற்றம்‌ அலங்கரிக்கப்பெற்றிருந்த மண்டபத்தில்‌ 
அசேக ஆதிசைவ இவாசாரியர்சளும்‌; அடியார்களும்‌, வித்விிரோமணி 
களும்‌, அறவிகளாய . மாதவர்சளும்‌ மற்றும்‌ இவான்பஹகார்‌ 0. £. 
இரத்தினசபாபதிமுதலியார்‌, KM. சம்பந்தமுதலியார்‌ B.A B. L., 
மாஜி போலீஸ்‌ டிப்டி சப்பரின்டென்டன்ட்‌ ீனிவா சராகவாச்சாரியார்‌; 
C. P. சாசாயணசால்‌ B. A. B. L. சணிவாச ஐயங்கார்‌ B.A. B.L., 
நர்‌. §. கணபதிஐயர்‌ B. A- B. L., 14. ஷண்முகமுதலியார்‌ B. A., 
ஆர்‌. ஆறமுகமுதலியார்‌ 8. A. ம. 7., பேரூர்‌ கோனியம்மன்கோவில்‌ 
தர்மகர்த்தாக்கள்‌ முதலிய கனவான்களும்‌ பெருக்கூட்டமான பெண்‌ 
மச்சளும்‌ கூடியிருந்தனர்‌ ஸ்ரீமத்‌ ஞானியார்சுவாமிகள்‌, ஈசானரிவொ 
சாரியார்‌, இருப்பன சாள்‌ ஆதின பண்டாரசர்கிதிகள்‌, சிதம்பரம்‌ 
முத்‌.துக்தமாரத் தம்பிரான்‌ சுவாமிகள்‌, ராவ்பஹதார்‌ 0, MK. இசாமச்‌ 
சர்திரஞ்செட்டியார்‌ 8. A. BL. யாழ்ப்பாணம்‌ கோமசுந்தர்ப்புல 
வர்‌, கேணைத்தீவு தம்பியப்பா, தாம்பரம்‌ பூ. சமரபுரிமுதலியார்‌, 
சென்னை 3. முத்சையாமுசலியார்‌ B. A. B. L, 8. சச்தொனர்‌ 
தம்பின்ளை %. A. ப. எ. ஈ. மு. வே. நாட்டார்‌, உடுமலை ஈயினார்‌ 
மோசம்மத முதலிய பெரியார்களுர்‌, “இத்தார்தம்‌?? “சவசக்தி?? முதலிய 
பத்திரி. ஈிரியர்சளும்‌ எழுதி யனுப்பியிறச்த ஆர்யுரைகள பவானி 
வித்வான்‌ ஸ்ரீ திருஞானசம்டம்தர் பிள்ளை அவர்களால்‌ வாெச்சப்பெற்‌ 
ற௫, பின்னர்‌ சோவை சேக்‌இழார்‌ திருக்கூட்டத்தார்‌, கோவை சைவ 
ஈன்மக்சள்‌, செட்டிபாளையம்‌ இ.ர. R. N. சல்யாணசுர்தரச்‌ கவுண்டர்‌, 
டீன்னார்‌ தில. இராமசாமிப்‌ ன்னை, விவசாயச்கல்லூரி சைவப்பிரசங்க 
சடையார்‌ அயோர்‌ச ளால்‌ வாழ்த்திசைகள்‌ அச்‌டெப்பெற்று, புராண 
படன ஆசிரியறாக்கு வ. சத்துக்‌ கொடுக்கப்பட்டன. பண்டிதர்‌ ஆனையப்ப 


கோவையில்‌ பெரியபுராணங்படன நிறைவுவிழா 47 


முதலியாராலும்‌, பவானி பண்டிதர்‌ கு. குமாரசுவாமிப்பிள்ளையாலும்‌ 
பெரியபுராணப்‌ஃ பெருமைபற்றிச்‌ சுருக்கமாகச்‌ சொற்பெருக்கு நிசழ்த்‌ 
தப்பெற்றது. 420 மணி முதல்‌ 080 மணி வரை யானையின்மேல்‌ 
சேக்கிழார்பெருமானாரைய பெரியபுராண த்தையும்‌ எழுர்தருளுவித்‌ 
அத்‌ சேவாரகோஷ்டியடன்‌ திருவுலா சேவிக்சப்பெற்றஅ. 1917-ல்‌ 
இரு. ௧. ௪தாசிவசெட்டியாரையா அவர்களால்‌ தொடங்கிய பெரிய 
புராணபடனம்‌ 1922 ல்‌ நிறைவேறியபோதும்‌ இதே யானையின்மேல்‌ 
தான்‌ உலாக்‌ கொண்டாடப்பெற்றத என்பது குறிப்பிடத்தக்க தாகும்‌. 


மாலை சந்தியாவர்சனத்திற்கு மணி. நேரம்‌ ஓய்வு விடப்பெற்று 
மிண்டும்‌ சுமார்‌ 7-15 மணிக்கு ஒர்‌ பெருங்கூட்டம்‌ கூடியிருர்தது. 
ஞானபீடமாகிய பழனியாண்டவரிடமிருர்து அத்‌ தேவஸ்தான எச்ஹி 
இயூட்டிவ்‌ ஆபீசர்‌ ப. M சோமசுக்தரம்பிள்ளேை B. A. B. L., அவர்‌ 
களால்‌ - ௮னுப்பப்பெற்ற- திருவருட்பிரசாதங்களும்‌ பட்டுவஸ்‌ திரமும்‌ 
வந்தன த்துடன்‌ ஏற்றுக்கொண்டு, புராணபடன உரையாசிரியர்‌ அவர்‌ . 
களால்‌ பெரியபுராணத்தின்‌ மொத்த தாத்பரியம்‌ பற்றிப்‌ பொதுவுரை 
யாகத்‌ தருத்தொண்டத்தொகை பற்றியும்‌ ஈம்பியாண்டார்ஈம்பிகளின்‌ 
இருவக்தாதிபற்றியும்‌ அவ்வச்‌ சரிதங்களால்‌ விளக்‌, புமாணஆூரியர்‌ 
வரலாறும்‌, புராணச்சிறப்பும்‌, அதன்‌ பயனும்‌, இப்‌ புராணம்‌ கோவை 
யில்‌ சுமார்‌ 19 வருடங்கள்‌ நிசழ்ந்த நிலைபற்மியும்‌ 11 மணி நேரம்‌ 
அனுபவநிலையில்‌ மிக ஆர்வத்துடன்‌ பேசப்பெற்று முடிவுறும்‌ நிலையில்‌ 
இருவருட்செயலேயெனக்‌ குருபீட மாகிய திருக்கைலாய பரம்பரைத்‌ 
இருவாவடுதுறை ஆதின மகாசன்னிதானம்‌ அவர்களால்‌ அனுப்பப்‌ 
பெற்ற மே ஆதினம்‌ கருவூர்க்‌ கட்டளைமடம்‌ ஸ்ரீமத்‌ குமாரசாயித்‌ 
தம்பிசான்சுவாமிசளும்‌ ஒதவார்மூர்த்திகளும்‌ விஜயம்‌ செய்து ஆசிரியர்‌ 
அவர்களுக்குப்‌ பீதாம்பரம்‌ சாத்தி, ஆசாரியபரமம்பரைத்‌ திருவருட்‌ 
பிரசாதங்கள்‌ தந்து ஆ£ர்வதித் தனர்‌. 

இப்‌ புராணபடன த்தை முதலில்‌ தொடக்கியதற்குத்‌ துணையாய்‌ 
நின்ற தரு. KM. சம்பர்தமுதலியார்‌ B. A. 1. 1, அவர்கள்‌ 20 நிமி 
ஷம்‌ பேயெபின்‌ சேக்கிழார்‌ இருக்கூட்டத்தார்‌ சார்பாகத்‌ திரு. கோமதி 
ஈர்யகம்பிள்ளை அவர்களால்‌ ஈன்றி கூறப்பெற்றது. ஸ்ரீமத்‌ தற்புருஷ 
சிவாசாரியர்‌ அவர்களால்‌ தீபாராதனை நி.ழ்ந்து, பிரசாதவிரியோகங்க 
ளும்‌ சந்தன தாம்பூலமும்‌ வழங்கப்பெற்று, இறைவ னின்னருளால்‌ 
விழா இனிது முற்அப்பெற்றது. - 

தா. ஆறுழகம்‌. 

குறிப்பு: _2சாமவாரர்தோறும்‌ த்ர ப, ” தொட 

ங்க உத்தேசம்‌. 


மதிப்புரை 
ஆதிபுரத்்‌த அற்புத வைபவம்‌ 

இத தர்‌ கற்பனா சரித்திரமாகும்‌. இதனைக்‌ “சமிம்த்சொண்டன்‌? 
பத்திமிசையிற்‌ பாசம்‌ பாசமாக எழுதியவர்‌ பஞ்சாங்க கணிதராயிருர்த 
பருத்தி தறை பிரஹ்ம்ரீ சோ. வைத்தியகாத சாஸ்‌இரிகளாவர்‌. 
இக்காலத்தில்‌ இலக்கணவாசனையே தமிழ்‌.நாலாராய்ச்சியே இஃலாத 
சிலரால்‌ எழுதி வெளிப்படுத்‌, ப்படும்‌ : கவின கதைகள்‌ போலாகா க, 
இனிய அய வசனஈடையில்‌ திருக்குறள்‌ ஆதியாம்‌ உயர்ந்த நான்மேற்‌ 
கோள்களுடன்‌ இச்‌ சரித்திரம்‌ "எழுதப்பட்டுள்ளது. இர்‌ நூலாசிரியர்‌ 
அதிவிவேஜ; ரிய ஓழுக்கமுடையவர்‌; இவர்‌ இளமையிற்‌ பிரிச்‌ச.து 
அக்கத்‌தக்ிடமானசாகும்‌. இர்துலைத்‌ தொகுத்து வெளியிட்டகர்‌ 
பிரஹ்மஸ்ரீ இரா மச்சர்‌திரக்குறாக்களாவார்‌. இசன்‌ விலை சதம்‌ 50. 
(அனு 8). பிரதிகள்‌ வேண்டுவோர்‌. ச. சோமசந்தரஜயர்‌, கலாரிதி 
யக்திரசாலை, பருத்தித்துறை (யாழ்ப்பாணம்‌) என்ற விலாசத்அக்கு எழு 
திப்‌ பெற்றச்கொள்ளலாம்‌. 50 சத முத்திரை அனுப்புவோருக்குப்‌ 
புத்தகம்‌ சபாத்செலவின்றி அனுப்பப்படும்‌ 

வல்லிபுரம்‌ மாயவப்பெருமாளின்‌ 
மும்மணிமாலையும்‌, போற்றிவிருத்தமும்‌ 

இத்‌ தோத்திரங்கள்‌ “'ஸ்கர்ணாலயம்‌ வல்லீபுசம்‌ விஷ்ணோ கேத்ர 
தீவயம்‌ ததா? என்று சகதிணகைலாச மஹாத்மியம்‌ புகழும்‌ பொன்னா 
லயம்‌, வல்விபுமம்‌ என்னும்‌ விஷ்ணகே்ஷேத்‌ ரங்கள்‌ இரண்டனுள்‌ ஒன்றா 
இய ஸ்ரீ வல்லிபுரகேேத்திரத்தில்‌ வீற்றிருக்கும்‌ மாயவப்பெருமாள் மிது 
பாடப்பட்டனவாகும்‌. இவற்றை நீர்வேலிச்‌ சைவப்பிரகாசவித்தியா 
சாலை அதிபர்‌ ஸ்ரீ அருணாசலம்‌ அத்தியார்‌ அவர்கள்‌ விரும்பியவாறு 
பாடியவர்‌ புலோலி ழக்கு பிரமஸ்ரீ வெ, பஞ்சாக்ஷரக்குருக்களாவர்‌. 
இவர்‌ வேலம்‌ அரேகம்‌ தோத்திரதூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. பாக்கள்‌ 
இணியன. வீலை சதம்‌ 15, 

முருகப்பெருமான்‌ திருவூஞ்சற்‌ பதிகம்‌ 

ஈழத்‌ தக்‌ கரவைப்பதியிற்‌ 2ழ்ப்பாகத் தள்ள ரெடுக்கேணிப்‌ பதியில்‌ 
பெரியதம்பி ரான்‌ என வழங்கும்‌ இறைவனார்‌ ஆலயத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ முருகப்பெருமான்மீ ௮ பாடப்பட்டதாகும்‌. இதனைக்‌ திழைக்‌ 
கரவை இரு. வ, இன்னையா ஆசிரியர்‌ அவர்கள்‌ வேண்டுகோளின்படி. 
இரு. வீ. வேலுப்பிள்ளை ஆசிரியர்‌ அவர்கள்‌ பாடியுள்ளார்கள்‌. இச்‌ 
அலுக்கு சவாலியூர்‌ ஸ்ரீமத்‌ ௧. சோமசுர்தரப்புலவர்‌ முதலியோர்‌ இறப்‌ 
புப்பாயிரம்‌ உதவியுள்ளார்‌. இக்க அலினால்‌ இவ்விருவரும்‌ கர்தசுவாயி 
மீதம்‌, கச்சகபுராணத்தின்மீதும்‌ கொண்ட பத்தி வலிமை புலனான்‌ 
௮௮. ஆசிரியர்‌ இதுபோன்ற அரிய செய்யுள்‌ நூல்களையும்‌ வேறு நூல்‌ 
களையும்‌ எழுதித்‌ தமிழுலகுக்கு உபகரிக்குமாஅ எல்லாம்‌ வல்ல இறைவ 
னைப்‌ பிரார்த்திக்ன்றோம்‌. பிரதிகள்‌ வ, ன்னையா ஆசிரியர்‌, கா 
வெட்டி P. 0., யாழ்ப்பாணம்‌ என்ற விலாச,த்திற்கெழுதிப்‌ பெறற்பாலன 


ண 


~ 


